GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 8 .00 Paise . 


70 


TAMI 


RNME 


RI 


ELT 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


RUTH 


ALONE TE 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 45 ] 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 20 , 2013 
Karthigai 4 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part 11 - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


PUBLIC DEPARTMENT 

(Miscellaneous) 


Pages 


The Negotiable Instruments Act — Public Holidays for the State Government 
Offices and all Commercial Banks including Co -operative Banks in 
Tamil Nadu for the year 2014 


52 


வருவாய்த் துறை 


ஆட்சி எல்லை - கரூர் மாவட்டம் - கரூர் வட்டத்தினை பிரித்து புதியதாக 
மண்மங்கலம் வட்டம் உருவாக்குதல் ... - 


53 - 60 


ஆட்சி எல்லை - வேலூர் மாவட்டம் - வேலூர் வட்டத்தை பிரித்து புதியதாக 
அணைக்கட்டு வட்டம் உருவாக்குதல் ... 


60 -69 


[ 51 ] 


DTP - 11 - 1 (45 ) — 1 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11— Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


PUBLIC DEPARTMENT 

(Miscellaneous) 


Public Holidays Under Negotiable Instruments Act, 1881 for The State Government Offices and 

all Commercial Banks including Co -operative Banks in Tamil Nadu for the Year 2014 . 
[G . O . Ms. No. 1310 , Public (Miscellaneous), 15th November 2013, muug 29 , 1W , $ (GUTTUI 360076 - 2044.] 

No. 1|( 1 )/PUMIS /22 /2013. — Under the " Explanation " to section 25 of the Negotiable Instruments Act, 1881 (Central Act 
XXVI of 1881) read with Notification of the Government of India , Ministry of Home Affairs , No. 20 - 25 - 26 , Public - 1 , dated 
the 8th June 1957, the Government of Tamil Nadu hereby declares , that in addition to “ Sundays” expressly defined as 
Public Holidays in the said "Explanation " the following days shall be Public Holidays for the year 2014 . 


Sl. No. 


Public Holidays 


Day 


ANNEXURE 

Date 

(3 ) 
01-01-2014 
14 -01-2014 


( 2 ) 
New Year s Day 


(4 ) 


Wednesday 


n 


Pongal and Milad -un -Nabi 


Tuesday 


ö 


Thiruvalluvar Day 


15 - 01 - 2014 


Wednesday 


Uzhavar Thirunal 


16 - 01- 2014 


Thursday 


26 -01- 2014 


Sunday 


31-03 - 2014 


Monday 


Republic Day 
Telugu New Year s Day 
* Annual closing of Accounts for 
Commercial Banks & Co - operative Banks 
Mahaveer Jayanthi 


´ 


01-04 -2014 


Tuesday 


0 


13 -04- 2014 


Sunday 


0 


Tamil New Year s Day and 
Dr. B .R . Ambedkar s Birthday 


Monday 


Good Friday 


Friday 


May Day 


Thursday 


Ramzan 


Tuesday 


Friday 


14 -04 -2014 
18 -04 - 2014 
01- 05 -2014 
29-07-2014 
15 -08 - 2014 
17-08 -2014 
29-08 -2014 
02- 10 - 2014 
03 - 10 - 2014 
05 - 10 -2014 


Sunday 


Independence Day 
Krishna Jayanthi 
Vinayakar Chathurthi 
Gandhi Jayanthi and Ayutha Pooja 
Vijaya Dasami 
Bakrid 


Friday 


Thursday 


Friday 


Sunday 


Deepavali 


22 - 10 - 2014 


Wednesday 


Muharram 


Tuesday 


20. 
21. 


04 - 11- 2014 
25 - 12 -2014 


Christmas 


Thursday 


* Applicable only to Commercial Banks and Co- operative Banks in Tamil Nadu . 


SHEELA BALAKRISHNAN , 

Chief Secretary . 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


53 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2013 நவம்பர் 20 . 


No. ||( 1 )/ REV /23/ 2013 . 


[ ஆட்சி எல்லை - கரூர் மாவட்டம் - கரூர் வட்டத்தினை பிரித்து புதியதாக மண்மங்கலம் வட்டம் உருவாக்குதல் - ஆணை 

வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை (நிலை) எண் 427 , வருவாய் ( வ .நி .1(1)) த் துறை , 30 அக்டோபர் 2013. ) 
படிக்கவும் : 

1 . அரசாணை (நிலை) எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 . 
2 . அரசாணை ( 2டி ) எண் . 176 , வருவாய் ( வ .நி . 1(1)] துறை , நாள் 15 - 06 - 2012 . 
3 . கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் , கடித எண் எச்1/5722 /2012 , நாள் 8 - 05 - 2013 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , கடித எண் பணி6(4)/ 45738 /2012 , 

நாள் 11 - 05 - 2013 . 


ஆணை : எண் 427 , வருவாய் [ வ . நி . 1( 1) த் துறை , நாள் 30 நவம்பர் 2013 . ) 


மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் , 15 - 05 - 2013 அன்று சட்ட மன்றப் பேரவை விதி 110 - ன்கீழ் பின்வரும் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 

" கரூர் மாவட்டம் , கரூர் வட்டத்தினைப் பிரித்து புதிய மண்மங்கலம் வட்டம் உருவாக்கப்படும் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் அறிக்கையின் அடிப்படையிலும் மேலே இரண்டாவதாக 
படிக்கப்பட்ட அரசாணையின்படி அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் ஒப்புதலின் பேரிலும் , கூடுதல் தலைமை செயலர் / வருவாய் 
நிருவாக ஆணையர் அவர்கள் புதிய மண்மங்கலம் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக தனது அறிக்கையில் கீழ்க்கண்டவாறு பரிந்துரை 
செய்துள்ளார் : 


I . 2011 - ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி , 4, 44 ,721 என்ற எண்ணிக்கையிலான மக்கள் தொகை கொண்ட 
கரூர் வட்டத்தை இரண்டாக பிரிக்கலாம் எனவும் , தற்போது கரூர் ஒன்றியம் , தாந்தோணி ஒன்றியம் மற்றும் கரூர் நகராட்சியை உள்ளடக்கி 
52 வருவாய்க் கிராமங்களுடன் கரூர் வட்டம் செயல்பட்டு வருகிறது எனவும் , கரூர் வட்டத்தை 2 ,85,004 மக்கள் தொகை கொண்ட கரூர் 
வட்டம் மற்றும் 1,59 ,717 மக்கள் தொகை கொண்ட புதிய வட்டம் என நிலவியல் ரீதியாகவும் பிரிக்கலாம் . 


II . புதியதாக பிரிக்க உத்தேசிக்கப்படும் வட்டத்தில் மண்மங்கலம் கிராமம் பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது . அனைத்து 
கிராமங்களிலிருந்தும் காலவிரயமின்றி மக்கள் எளிதாக வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகக்கூடிய அளவில் புதியதாக அமையவுள்ள 
வட்டத்தின் மையப்பகுதியாக மண்மங்கலம் கிராமம் அமைந்துள்ளது , எனவே புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள . வட்டத்திற்கு தலைமையிடமாக 
மண்மங்கலம் கிராமத்தை நிர்ணயித்து மண்மங்கலம் வட்டம் என பெயரிடலாம் . மேலும் உத்தேச மண்மங்கலம் வட்டம் 362 சதுர கி . மீட்டர் 
பரப்பளவு கொண்டதாக அமையும் . உத்தேச வட்டத்தில் 2011 - ம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை 1,59,717 
ஆகும் . உத்தேச மண்மங்கலம் வட்டத்தின் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை 30 ஆகும் . புதிய மண்மங்கலம் வட்டமாக உருவாக்கும்போது 
ஏற்கனவே உள்ள கரூர் வட்டத்தில் உள்ள 6 குறுவட்டங்களில் புகளூர் முழுமையாகவும் , வாங்கல் குறுவட்டத்தில் 5 கிராமங்களும் 
தாளப்பட்டி குறுவட்டத்திலிருந்து 6 கிராமங்கள் அடங்கிய தாளப்பட்டி குறுவட்டம் 3 - வதாகவும் , எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 4 வது 
குறுவட்டமாக மண்மங்கலம் குறுவட்டம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது . அதற்கு கரூர் குறுவட்டத்திலிருந்து 
6 கிராமங்களும் , வெள்ளியணை குறுவட்டத்திலிருந்து 1 கிராமம் , வாங்கல் குறுவட்டத்திலிருந்து 3 கிராமங்களும் ஆக மொத்தம் 
10 கிராமங்கள் எடுக்கப்பட்டு மண்மங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு மண்மங்கலத்தை குறுவட்டமாக அமைக்கலாம் . 


III . மேலும் , மேலே முதலாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையின்படி உத்தேச மண்மங்கலம் வட்டத்தில் எந்தவொரு 
ஊராட்சி ஒன்றியமும் இரண்டு வட்ட எல்லைக்குள் இருக்கக் கூடாது என்ற குறையைத் தவிர உத்தேச மண்மங்கலம் வட்டத்தில் 
வருவாய் வட்டத்திற்குரிய அனைத்து அளவுகோல்களும் உள்ளன . மேற்கண்ட அரசாணையின் விதியை தளர்வு செய்து தற்போது 
பரிந்துரைக்கப்பட்டு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய புதிய வட்டத்தினை மண்மங்கலம் 
வட்டம் என்ற பெயரில் அமைத்திடலாம் . 


IV . கரூர் வட்டத்தை இரண்டாக பிரித்து புதிய மண்மங்கலம் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக மேலே முதலாவதாக 
படிக்கப்பட்ட அரசாணையின்படி உள்ள விவரங்கள் பின்வருமாறு : 


54 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வரிசை ஆட்சி எல்லை 
எண் விளக்கங்கள் 


தற்போது உள்ள 

வட்டம் 


உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய வட்டம் அரசாணை எண் 279, 
வட்டம் 

வருவாய்த் துறை , 
நாள் 9 - 6 - 2003 - ன்படி 

குறித்த நிலை . 
( 5 ) 

( 6 ) 


( 2 ) 


தலைமையிடம் 
பரப்பளவு (ச . கி .மீ ) 


கரூர் 
594 ச . கி . மீ 


மண்மங்கலம் 
362 ச . கி . மீ 


கரூர் 
232 ச . கி . மீ 


மக்கள் தொகை 


4 , 44 , 721 


1 ,59, 717 


2 , 85 ,004 


250 ச . கி . மீ முதல் 
2000 ச . கி . மீ வரை 
குறைந்தளவு 1 லட்சம் 
முதல் அதிகளவு 
5 ,50 , 000 வரை 
2 அல்லது 3 முழு 

ஊராட்சி 
ஒன்றியங்கள் 
குறைந்தளவு 30 
கிராமங்கள் 


கரூர் 
தாந்தோணி 


கரூர் 
தாந்தோணி 


52 


ஊராட்சி 
ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 
வருவாய் 
கிராமங்களின் 
எண்ணிக்கை 
குறுவட்டங்களின் 
எண்ணிக்கை 
கிராம 
பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை 


கருர் - 14 
தாந்தோணி - 17 


31 


நகர பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 


1 . டி . என் .பி . எல் 
2 . தோட்டகுறிச்சி 
3 . பு . புகளூர் 
4 . புலியூர் 
5 . உபிபிடமங்கலம் 


1 . டி . என் .பி . எல் 
2 . தோட்டகுறிச்சி 
3 . பு . புகளூர் 


1 . புலியூர் 
2 . உப்பிடமங்கலம் 


மாநகராட்சியின் 
எண்ணிக்கை 
நகராட்சிகளின் 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 
வருவாய்க் கோட்டத்தின் 
பெயர் 


கரூர் நகராட்சி 


கரூர் நகராட்சி 


கரூர் 


கரூர் 


கரூர் 


சட்டமன்ற தொகுதியின் 1 . கரூர் 

1 . கரூர் 

1 . கரூர் 
பெயர் 

2 . கிருஷ்ண ராயபுரம் 2 . அரவக்குறிச்சி 2 . கிருஷ்ணராயபுரம் 

3 . அரவக்குறிச்சி 3 . கிருஷ்ண ராயபுரம் 
பாராளுமன்ற தொகுதியின் கரூர் 

கரூர் 

கரூர் 
பெயர் 
தலைமையகத்திலிருந்து வேட்டமங்கலம் 

வேட்டமங்கலம் ஜெகதாபி 
வெகு தொலைவிலுள்ள 

கிராமம் 
v . கரூர் வட்டத்தை பிரித்து புதிய மண்மங்கலம் வட்டத்திற்கான பணியிட விவரங்கள் பின்வருமாறு : 
வ . பணியிடத்தின் பெயர் நிரந்தரம் / கரூர் கரூர் மணிமங்கலம் மணிமங்கலம் மணிமங்கலம் 
எண் 

தற்காலிகம் வட்டத்தில் வட்டத்தில் வட்டத்திற்கு வட்டத்திற்கு வட்டத்திற்கு 

தற்போதுள்ள நிறுத்திவைக்க மாற்றம் புதியதாக அனுமதிக்க 
பணியிடங்கள் வேண்டிய செய்யவேண்டிய தோற்றுவிக்க வேண்டிய 
பணியிடங்கள் பணியிடங்கள் வேண்டிய பணியிடங்கள் 

பணியிடங்கள் 
(1) (2 ) 

( 5) 

(8 ) 

( 6 + 7)) 
அ . பொதுப் பிரிவு 
1 வட்டாட்சியர் நிரந்தரம் 1 1 

- 1 

- 
தலைமையிடத்து துணை 

நிரந்தரம் 1 
வட்டாட்சியர் 


T 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


55 


வ . பணியிடத்தின் பெயர் 
எண் 


நிரந்தரம் / 
தற்காலிகம் 


கரூர் 

கரூர் மணிமங்கலம் மணிமங்கலம் மணிமங்கலம் 
வட்டத்தில் வட்டத்தில் வட்டத்திற்கு வட்டத்திற்கு வட்டத்திற்கு 
தற்போதுள்ள நிறுத்திவைக்க மாற்றம் புதியதாக அனுமதிக்க 
பணியிடங்கள் வேண்டிய செய்யவேண்டிய தோற்றுவிக்க வேண்டிய 
பணியிடங்கள் பணியிடங்கள் வேண்டிய பணியிடங்கள் 

பணியிடங்கள் 


(8 ) 


( 6 + 7 ) 


- 


o 


N 


- 


- 


- 


I 


- 


34 


20 


14 - 


3 மண்டல துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 
4 உதவியாளர் 

நிரந்தரம் 
5 வருவாய் ஆய்வாளர் 

நிரந்தரம் 
6 இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 
7 தட்டச்சர் 

நிரந்தரம் 
8 பதிவறை எழுத்தர் 

நிரந்தரம் 
9 அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 
10 இரவுக்காவலர் 

நிரந்தரம் 
11 ஈப்பு ஓட்டுநர் 

நிரந்தரம் 
12 மசால்ஜி 

நிரந்தரம் 

மொத்தம் 
ஆ . தேர்தல்பிரிவு 
1 துணை வட்டாட்சியர் தற்காலிகம் 
2 உதவியாளர் 

தற்காலிகம் 

மொத்தம் 
இ . சமூக பாதுகாப்பு திட்டம் 

1 தனி வட்டாட்சியர் தற்காலிகம் 
2 உதவியாளர் 

தற்காலிகம் 
3 இளநிலை உதவியாளர் தற்காலிகம் 
4 தட்டச்சர் 

தற்காலிகம் 
5 ஈப்பு ஓட்டுநர் (ஈப்பு ஓட்டுநர் தற்காலிகம் 
பணியிடம் இதுவரை 

நிரப்பப்படவில்லை ) 
6 அலுவலக உதவியாளர் தற்காலிகம் 

மொத்தம் 
ஈ . வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் தற்காலிகம் 

( துணை வட்டாட்சியர் ) 
2 உதவியாளர் 

தற்காலிகம் 
3 இளநிலை உதவியாளர் தற்காலிகம் 
4 தனி வருவாய் ஆய்வாளர் தற்காலிகம் 
(இளநிலை உதவியாளர் 

நிலையில் ) 
5 அலுவலக உதவியாளர் தற்காலிகம் 

மொத்தம் 
உ . சிறப்பு திட்ட அமலாக்கம் 
1 தனி துணை வட்டாட்சியர் தற்காலிகம் 
2 உதவியாளர் 

தற்காலிகம் 
3 கணினி இயக்குபவர் தற்காலிகம் 

மொத்தம் 
கூடுதல் ( அ + ஆ + இ + ஈ + உ ) 


1 


- 


1 


0 


5 


3 


3 
38 


53 


15 


29 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || -- Sec . 1 


வ . பணியிடத்தின் பெயர் 
எண் 


நிரந்தரம் / 
தற்காலிகம் 


கரூர் 

கரூர் மணிமங்கலம் மணிமங்கலம் மணிமங்கலம் 
வட்டத்தில் வட்டத்தில் வட்டத்திற்கு வட்டத்திற்கு வட்டத்திற்கு 
தற்போதுள்ள நிறுத்திவைக்க மாற்றம் புதியதாக அனுமதிக்க 
பணியிடங்கள் வேண்டிய செய்யவேண்டிய தோற்றுவிக்க வேண்டிய 
பணியிடங்கள் பணியிடங்கள் வேண்டிய பணியிடங்கள் 

பணியிடங்கள் 
(4) 

( 6 + 7 ) 


(3) 


( 6) 


(8 ) 


2 


1 
1 


1 
1 


நில அளவை பிரிவு 
1 வட்டத் துணை ஆய்வாளர் நிரந்தரம் 
2 வட்ட சார் ஆய்வாளர் நிரந்தரம் 3 
3 முதுநிலை வரைவாளர் நிரந்தரம் 
4 இளநிலை வரைவாளர் நிரந்தரம் 
5 குறுவட்ட நில அளவர் நிரந்தரம் 6 
6 புல உதவியாளர் 

நிரந்தரம் 

மொத்தம் 
வருவாய்த் துறை 
நில அளவைத் துறை 

ஆகமொத்தம் 


1 
0 
0 
3 


3 


4 


3 


1 


1 


53 


16 


69 


49 


4 
33 


69 


20 


53 


33 


இதன்படி , புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள மண்மங்கலம் வட்டத்திற்கு வருடத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் மற்றும் 
தொடரா செலவினம் பின்வருமாறு : 
தொடரும் செலவினம் 
வ . விவரம் 

தொகை 
எண் 

ரூ . 
( 2 ) 


பணியாளர்களின் ஊதியம் ( புதிய ஊதிய ஏற்ற 

1, 98, 41 ,516 
முறையில் ) 
அலுவலக கட்டிட வாடகை 

2 ,00 , 000 
மின்சார கட்டணம் 

1,80 ,000 
எரிபொருள் ( டீசல் ) 

1, 92 ,000 
தொலைபேசிக் கட்டணம் 

25, 000 
மொத்தம் 

2 , 04 , 38 ,516 
தொடரா செலவினங்கள் 
வ . விவரம் 

எண்ணிக்கை 
எண் 


தொகை 
ரூ . 


தளவாடங்கள் 
ஈப்பு 
தொலைபேசி கட்டணம் 
கணினி 
பிரிண்டர் ( அச்சுப் பதிப்பு 
இயந்திரம் ) 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 


4 , 00 ,000 
11 ,20 ,000 

10 , 000 
1, 05 , 000 


35 , 000 
80 , 000 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


57 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 


வ . 
எண் 


ரூ . 


பேக்ஸ் 
குளிர்சாதனம் 
தீயணைப்பான் 
சுவர் கடிகாரம் / பணப்பெட்டி 


20 , 000 
25 , 000 
20 ,000 

20, 000 
18 , 35 , 000 


மொத்தம் 


3 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையரின் பரிந்துரையை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு 
ஆணையிடுகிறது . 

( i) கரூர் வட்டத்தினைப் பிரித்து இணைப்பு - 1ல் கண்டுள்ளவாறு புதிய மண்மங்கலம் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


( 5 ) 


0 


0 


+ 


. 


o 


ON 


o 


1 


0 


( ii ) புதியதாக உருவாக்கப்படும் மண்மங்கலம் வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு 20 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 
31 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஆக மொத்தம் 51 பணியிடங்கள் புதியதாக தோற்றுவிக்க ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 
வ . பணியிடத்தின் பெயர் 

As per மறுபரவல புதியதாக 
எண் 

Standard மர்த்தல் மூலம் தோற்றுவிக்க 
Pattern நிரப்பப்பட 

வேண்டிய 

வேண்டியது பணியிடங்கள் . 
(2) 
பொதுப் பிரிவு 
வட்டாட்சியர் 
தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 
மண்டல துணை வட்டாட்சியர் 
உதவியாளர் 
வருவாய் ஆய்வாளர் 
இளநிலை உதவியாளர் 
பதிவறை எழுத்தர் 
தட்டச்சர் 
அலுவலக உதவியாளர் (வருவாய் ஆய்வாளர்களுக்கு ) 
ஈப்பு ஓட்டுனர் 
இரவுக் காவலர் 
மசால்சி 

மொத்தம் 29 

14 
• Standard Pattern - ன்படி 3 - 4 குறுவட்டங்கள் அடங்கிய ஒரு வட்டத்திற்கு ஒரு பணியிடம் உருவாக்கலாம் . எனவே , 
மறுபரவலமர்த்தல் மூலம் ஒரு மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் போதுமானது . 

தேர்தல் பிரிவு 
துணை வட்டாட்சியர் 
உதவியாளர் 

மொத்தம் 
சமூக பாதுகாப்புத் திட்டம் 
தனி வட்டாட்சியர் ( ச பா தி ) 
வருவாய் உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 
தட்டச்சர் 
ஈப்பு ஒட்டுநர் 
அலுவலக உதவியாளர் 

மொத்தம் 


0 


aAoN- 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part | | - Sec . 1 


வ . 
எண் 


பணியிடத்தின் 

பெயர் 


As per மறுபரவல 
Standard மர்த்தல் மூலம் 
Pattern நிரப்பப்பட 

வேண்டியது 


புதியதாக 
தோற்றுவிக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் . 


( 2 ) 


வட்ட வழங்கல் பிரிவு 
வட்ட வழங்கல் அலுவலர் (துணை வட்டாட்சியர் நிலை ) 
உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 
தனிவருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை ) 
அலுவலக உதவியாளர் 

மொத்தம் 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
துணை வட்டாட்சியர் 
வருவாய் உதவியாளர் 
கணினி இயக்குபவர் ( Consolidated Pay at Rs . 7500 p . m . ) 

மொத்தம் 
நில அளவை பிரிவு 


0 


0 


( 2 ) 


மண்டல துணை ஆய்வாளர் 
வட்ட சார் ஆய்வாளர் 
முதுநிலை வரைவாளர் 
இளநிலை வரைவாளர் 
குறுவட்ட அளவர் 
புல உதவியாளர் 


மொத்தம் 


(iii ) புதியதாக உருவாக்கப்படும் மண்மங்கலம் வட்டத்திற்கு , வருடத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் செலவினம் 
ரூ . 65 , 48 , 800 / - ( ரூபாய் அறுபத்தைந்து இலட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து எண்ணூறு மட்டும் ) மற்றும் தொடரா செலவினம் 
ரூ . 17 , 38 , 000 ( ரூபாய் பதினேழு இலட்சத்து முப்பத்தெட்டாயிரம் மட்டும் ) - க்கு நிதி ஒப்புதல் வழங்கப்படுகிறது . 


4 . மேலே பத்தி 3(iii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்கப்பட வேண்டும் . 


(1 ) பணியாளர் சம்பளங்கள் 

( i ) வருவாய் பணியிடங்கள் ரூ . 41 , 71 ,200 / 
2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 
01 சம்பளங்கள் 
(த . தொ . கு . 2053 00 094 AB 0102) 

(ii ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ . 9, 21 ,600 / 
2029 00 நில வருவாய் 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் | திட்டத்தில் சேராதது AF நில அளவை 
பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 

( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ . 9,75 ,000 / 
3456 00 நுகர் பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - | திட்டத்தில் சேராதது AB மாவட்டம் 
பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு . 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - | திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் ரூ . 31 ,000/ 

( த . தொ . கு . 2053 00 094 AB 0513) 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


59 


( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் 03 மின் கட்டணங்கள் ரூ . 1,20 ,000 / 

(த . தொ . கு . 2053 00 094 AB 0531 ) 
( இ ) 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் - ரூ . 4,10 ,000/ 

(த . தொ . கு . 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை ரூ . 1, 44 , 000/ - தொடரும் செலவினம் 

( த . தொ . கு . 2053 00 094 AB 0611 ) 
(உ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் - ரூ . 1, 10 ,000/ 

( த . தொ . கு . 2053 00 094 AB 1914 ) 
( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் - ரூ . 11 ,12 ,000 / 

( த . தொ . கு . 2053 00 094 AB 2119) 
( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் - ரூ . 1, 92 , 000/ 

(த . தொ . கு . 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கனிணியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் - ரூ . 1,00,000 / 

(த . தொ . கு . 2053 00 094 AB 7614 ) 
5 . மேலே பத்தி 3 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணித் திட்டமாகும் (New Instrument 
of Service) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் , சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி 
இச்செலவினம் முதலில் எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான 
ஆணை நிதி ( வ . செ .பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்புதல் 
செய்ய உரிய படிவத்தில் இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது . 1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் 
செயலர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2013 - 2014 
துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும்பொருட்டு உரிய வரைவு விளக்கக் குறிப்பினை தவறாமல் 
உரிய நேரத்தில் நிதி ( வ . செ . பொது - I/வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிருவாக 
ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

6 . இவ்வரசாணையின் இணைப்பு - 1 - இல் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு சிறப்பு அரசிதழில் வெளியிடப்படும் , இப்புதிய 
வட்டம் 30 - 10 - 2013 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

7 . புதிய மண்மங்கலம் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 3 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை 
செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 

8 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் 62187 /சி . எம் . பி .சி ./ 2013 , நாள் 29 - 10 - 2013 - இல் 
இசைவுடன் வெளியிடப்படுகிறது . மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் 1763 (ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று) . 

(ஆளுநர் ஆணைப்படி ) 

இணைப்பு - 1 
[ அரசாணை (நிலை) எண் 427 , வருவாய்த் துறை, நாள் 30 - 10 - 2013. ) 


ப்பு வழங்கப்பட் வெப்புதல் பின்னர்cy Fund) முன்பு செலவு நிதியிலிருந்து கூடுதல் 273-201 


ஆணை நிதி இலல் எதிர்பாராச் செல்வ வயின் ஒப்புதல் பின்னர் ஒரு புது துணைப்பணிக் 


விருந்து தனியாக வெளlingency Fans முன்பட்டப் பேரவையின் பகுப்பு, 


கலடன் நிதி (வ.செ.பொது ..) துறைக்கு வாலையாக 

வ 


னத் 


அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , கரூர் மாவட்டத்தில் கரூர் வட்டத்தினை பிரித்து 2013 ஆம் ஆண்டு , 
அக்டோபர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து மண்மங்கலத்தை தலைமையிடமாகக் கொண்டு மண்மங்கலம் வட்டம் கீழ்க்கண்ட 
அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதிய மண்மங்கலம் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . புகளூர் , 2 . வாங்கல் , 3 . தாளப்பட்டி , 4 . மண்மங்கலம் ஆகிய 
குறுவட்டங்கள் மீது தற்போது கரூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி மண்மங்கலம் வட்டாட்சியரால் 2013 ஆம் 
ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 
வ . எண் குறுவட்டத்தின் பெயர் 

வ . எண் 

வருவாய் கிராமங்களின் பெயர் 

( 2 ) 
புகளூர் 

கோம்புபாளையம் 
வேட்டமங்கலம் ( கிழக்கு ) 
வேட்டமங்கலம் ( மேற்கு ) 
திருக்காடுதுறை 
நஞ்சை புகளூர் 
புஞ்சை புகளூர் ( வடக்கு ) 
புஞ்சை புகளூர் ( தெற்கு ) 
புஞ்சை தோட்டகுறிச்சி 
நஞ்சை தோட்டகுறிச்சி 


E-N2+மமNo 


| 


60 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டதின் பெயர் 

( 2) 
வாங்கல் , 


(2 ) 


தாளப்பட்டி 


நஞ்சை கடம்பக்குறிச்சி 
புஞ்சை கடம்பக்குறிச்சி 
நன்னியூர் 
வாங்கல் 
குப்புச்சிளாளையம் 
ஆண்டாங்கோவில் ( கிழக்கு) 
ஆண்டாங்கோவில் ( மேற்கு ) 
கருப்பம்பாளையம் 
அப்பிப்பாளையம் 
பள்ளப்பாளையம் 
தாளப்பட்டி 
மண்மங்கலம் 
ஆத்தூர் 
காதப்பாறை 
மின்னாம்பள்ளி 
நெரூர் தெற்கு 
நெரூர் வடக்கு 
அச்சமாபுரம் 
சோமூர் 
பஞ்சமா தேவி 
கோயம்பள்ளி 


மண்மங்கலம் 


ககன்தீப் சிங் பேடி , 

அரசுச் செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 2013 , நவம்பர் 20 


No. II ( 1)/REV / 24 / 2013 . 


[ ஆட்சி எல்லை - வேலூர் மாவட்டம் - வேலூர் வட்டத்தை பிரித்து புதியதாக அணைக்கட்டு வட்டம் உருவாக்குதல் - 

ஆணை வெளியிடப்படுகிறது . ] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை (நிலை) எண் 428 , வருவாய் [ வ . நி . 1(1)] த் துறை , 30 , அக்டோபர் 2013 .) 
படிக்கவும் : 
1 . அரசாணை ( நிலை ) எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை ( 2D ) எண் 176 , வருவாய் (வ .நி .1(1)த் துறை , நாள் 15 - 6 - 2012 . 
3 . வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் கடித எண் ஜி3/ 20990/ 2012 , நாள் 6 - 2 - 2013 . 

4 . கூடுதல் தலைமைச் செயலாளர்/ வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , கடித எண் பணி 6 (4)/14957 / 2012 , 
நாள் 10 - 4 - 2013 . 

ஆணை : எண் 428 , வருவாய் ( வ . நி .1(1)]த்துறை , 30 அக்டோபர் 2013.] 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் , 15 - 5 - 2013 அன்று சட்ட மன்றப் பேரவை விதி 110 - ன்கீழ் பின்வரும் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள்: 
" வேலூர் மாவட்டம் , வேலூர் வட்டத்தினைப் பிரித்து அணைக்கட்டில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் அறிக்கையின் அடிப்படையிலும் , மேலே இரண்டாவதாக 
படிக்கப்பட்ட அரசாணையின்படி அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் ஒப்புதலின் பேரிலும் கூடுதல் தலைமைச் செயலாளர் /வருவாய் 
நிருவாக ஆணையர் அவர்கள் புதிய அணைக்கட்டு வட்டம் உருவாக்குவது தொடர்பாக தனது அறிக்கையில் கீழ்க்கண்டவாறு 
பரிந்துரை செய்துள்ளார் : 

(1) வேலூர் வட்டத்தில் 2011 - ம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 6 ,62, 766 . 
இவ்வட்டம் வேலூர் , அணைக்கட்டு மற்றும் கணியம்பாடி ஆகிய ஒன்றியங்களையும் இவ்வட்டத்தில் வேலூர் வடக்கு மற்றும் 
தெற்கு , சத்துவாச்சாரி , பள்ளிகொண்டா , ஒடுக்கத்தூர் , அணைக்கட்டு , ஊசூர் , பென்னாத்தூர் மற்றும் கணியம்பாடி ஆகிய 9 
உள்வட்டங்களை கொண்டதாகும் . இதில் கணியம்பாடி , வடவேலூர் , தென்வேலூர், சத்துவாச்சாரி , பென்னாத்தூர் உள்வட்டங்களையும் 
மற்றும் ஊசூர் உள்வட்டத்தின் 3 கிராமங்களையும் ஒன்றினைத்து வேலூர் வட்டமாகவும் , புதியதாக உருவாக்கப்படும் அணைக்கட்டு 


ரவட்டத்தினகும். இதில் கணிக்கத்தூர், அவைகிய ஒன்றியங் கடுப்பின்படி .ெ 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


61 


வட்டத்தில் அணைக்கட்டு , பள்ளிக்கொண்டா , ஒடுகத்தூர் மற்றும் ஊசூர் உள்வட்டத்தில் 9 கிராமங்களை இணைத்து அணைக்கட்டு 
புதிய வட்டமாகவும் , மேலும் , ஊசூர் உள்வட்டத்திலுள்ள கிராமங்களான அல்லாபுரம் , தொரப்பாடி , அரியூர் ஆகிய 3 கிராமங்களும் 
தென்வேலூர் உள்வட்டத்தை அனைத்தாற்போல் உள்ளதால் , இக்கிராமங்களை தென்வேலூர் உள்வட்டத்தில் இணைக்கலாம் . மேலும் 
வேலூர் சுற்றுலா மாளிகை , மாவட்ட ஆட்சித் தலைவர் , மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பு ஆகியவை 
இப்பகுதிகளில் அமைந்துள்ள காரணத்தினால் தென் வேலூர் உள்வட்டத்தை வேலூரில் இணைக்கும்பட்சத்தில் நிர்வாக ரீதியில் 
செம்மையாக செயல்பட ஏதுவாக இருக்கும் . 


(ii ) எனவே , வேலூர் வட்டத்தினைப் பிரித்து புதியதாக அணைக்கட்டு வட்டம் உருவாக்குவது தொடர்பாக மேலே 
முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி கீழ்கண்ட விபரங்கள் அளிக்கப்படுகின்றன . 
ஆட்சிஎல்லை தற்போது உள்ள 

கோரிக்கையின்படி 

அரசாணை எண் 
எண் விளக்கங்கள் வேலூர் வட்டம் 

279, வ . து . நாள் 
9 - 6 - 2003 - ன்ப டி 
குறித்த நிலை 


வ . 


உத்தேச 
அணைக்கட்டு 
வட்டம் 


எஞ்சிய வேலூர் 

வட்டம் 


பரப்பளவு 


850 .51 


561 . 39 


289 . 12 


குறைந்தளவு 250 

(சதுர கி . மீ ) 
ச . கி . மீ . முதல் 

அதிகளவு 
2000 ச . கி . மீ . 


மக்கள் தொகை 


6 ,62 ,766 


1 , 85 , 181 


4 , 77 ,585 


குறைந்தளவு 
1 , 00 , 000 முதல் 
அதிகளவு 5 ,50 , 000 


112 


வருவாய் 
கிராமங்களின் 
எண்ணிக்கை 


குறைந்த அளவு 30 

கிராமங்கள் 


மாநகராட்சி 


வேலூர் 


வேலூர் 


ஊராட்சி 
ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 


. அணைக்கட்டு 


. வேலூர் , 
. கணியம்பாடி , 
அணைக்கட்டு 


. வேலூர், 
. கணியம்பாடி 


இரண்டு அல்லது 3 

ஊராட்சி 
ஒன்றியங்களை 
உள்ளடக்கியதாக 
இருக்க வேண்டும் 


6 . 


பேரூராட்சிகள் 


. ஒடுக்கத்தூர் . பென்னாத்தூர் 
. பள்ளிக்கொண்டா . கணியம்பாடி 


கணியம்பாடி 
பென்னாத்தூர் 
. ஒடுக்கத்தூர் 
பள்ளிக்கொண்டா 


வருவாய் 
உள்வட்டங்களின் 
எண்ணிக்கை 


. வடவேலூர் . பள்ளிகொண்டா 
தென்வேலூர் . ஒடுக்கத்தூர் 
சத்துவாச்சாரி . அணைக்கட்டு 
பள்ளிக்கொண்டா . ஊசூர் 
ஒடுக்கத்தூர் 
அணைக்கட்டு 
ஊசூர் 
- பென்னாத்தூர் 
கணியம்பாடி 


வடவேலூர் 
தென்வேலூர் 
சத்துவாச்சாரி 
. பென்னாத்தூர் 
கணியம்பாடி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - - Sec . 1 


(iii ) புதிய அணைக்கட்டு வட்டத்திற்கான பணியிட விவரங்கள் 
கீழே தெரிவிக்கப்பட்டவாறு அமையும் ( 4 குறுவட்டங்கள் ) 
வ . பணியிடத்தின் பெயர் நிரந்தரம் / வேலூர் வேலூர் அணைக்கட்டு அணைக்கட்டு 

புதிய 
எண் 

தற்காலிகம் வட்டத்தில் வட்டத்தில் வட்டத்திற்கு வட்டத்திற்கு அணைக்கட்டு 

தற்போதுள்ள நிறுத்திவைக்க மாற்றம் புதியதாக வட்டத்திற்கு 
பணியிடங்கள் வேண்டிய செய்யவேண்டிய தோற்றுவிக்க அனுமதிக்க 
பணியிடங்கள் பணியிடங்கள் வேண்டிய வேண்டிய 

பணியிடங்கள் பணியிடங்கள் 


(1 


(2) 


( 6 + 7 ) 


நிரந்தரம் 


1 


5 


| 


50 


25 


அ . பொதுப் பிரிவு 

1 வட்டாட்சியர் 
2 தலைமையிடத்து துணை 
வட்டாட்சியர் 

நிரந்தரம் 
மண்டல துணை 
வட்டாட்சியர் 

நிரந்தரம் 
உதவியாளர் 

நிரந்தரம் 
இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 
6 பதிவறை எழுத்தர் நிரந்தரம் 
தட்டச்சர் 

நிரந்தரம் 
அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 
( வருவாய் 
ஆய்வாளர்களுக்கு ) 
ஈப்பு ஓட்டுனர் 

நிரந்தரம் 
10 இரவுக் காவலர் நிரந்தரம் 
11 மசால்சி 

நிரந்தரம் 

மொத்தம் 
ஆ . சமூக பாதுகாப்புத் திட்டம் 

1 தனி வட்டாட்சியர் நிரந்தரம் 
2 வருவாய் உதவியாளர் நிரந்தரம் 

இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 

பதிவறை எழுத்தர் நிரந்தரம் 
5 தட்டச்சர் 
ஈப்பு ஓட்டுநர் 

நிரந்தரம் 
7 அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 

மொத்தம் 
இ . தேர்தல் பிரிவு 

1 துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 
2 உதவியாளர் 

நிரந்தரம் 

மொத்தம் 
ஈ . வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் நிரந்தரம் 

(துணை வட்டாட்சியர் ) 
உதவியாளர் 

நிரந்தரம் 
3 இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 
4 தனி வருவாய் ஆய்வாளர் நிரந்தரம் 
5 அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 

மொத்தம் 


2 


1 


5 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


17 


வ . பணியிடத்தின் பெயர் நிரந்தரம் / வேலூர் வேலூர் அணைக்கட்டு அணைக்கட்டு புதிய 
எண் 

தற்காலிகம் வட்டத்தில் வட்டத்தில் வட்டத்திற்கு வட்டத்திற்கு அணைக்கட்டு 

தற்போதுள்ள நிறுத்திவைக்க மாற்றம் புதியதாக வட்டத்திற்கு 
பணியிடங்கள் வேண்டிய செய்யவேண்டிய தோற்றுவிக்க அனுமதிக்க 
பணியிடங்கள் பணியிடங்கள் வேண்டிய வேண்டிய 

பணியிடங்கள் பணியிடங்கள் 
(10 (2) (3) (4 ) 

( 6 + 7 ) 
உ . சிறப்பு அமலாக்கப் பிரிவு (கு . ஆ . . ) 
1 துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 

1 | 
2 வருவாய் உதவியாளர் நிரந்தரம் 
3 கணினி இயக்குநர் நிரந்தரம் 

மொத்தம் 3 
நில அளவைத் துறை 


1 வட்ட துணை ஆய்வாளர் நிரந்தரம் 


2 வட்ட சார் ஆய்வாளர் நிரந்தரம் 
3 முதுநிலை வரைவாளர் நிரந்தரம் 

குறுவட்ட அளவர் நிரந்தரம் 
5 புல உதவியாளர் நிரந்தரம் 5 


- 


3 


மொத்தம் 


73 


கூடுதல் வருவாய்த் துறை 
நில அளவைப் பிரிவு 

மொத்தம் 


- 


15 
88 ) 


4 
24 


5 
2953 


புதியதாக உருவாக்கப்படவுள்ள அணைக்கட்டு வட்டத்திற்கு 44 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 9 பணியிடங்கள் 
நில அளவை துறைக்கும் அனுமதிக்கலாம் . 

(iv ) புதியதாக அணைக்கட்டு வட்டம் அமைப்பதற்கு வருடத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா 
செலவினம் கீழ்க்கண்டவாறு அமையும் . 


தொடரும் செலவினம் 


வ .எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 

ரூ . 
( 4 ) 


(2 ) 


( 3 ) 


1 ,55 ,58 ,614 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் 
படிகள் (ஆண்டொன்றுக்கு ) 


தாலுக்கா அலுவலக கட்டிட வாடகை 


12 ,000x12 


1 , 44 ,000 


மின்சார கட்டணம் 


20000x6 மாதங்கள் 


1, 20 , 000 


எரிபொருள் ( டீசல் ) 


1 , 92 , 000 


160லிரூ. 50x 
12 மாதங்கள்x2 ஈப்புக்கு 


தொலைபேசிக் கட்டணம் 


25 ,500 


( ரூ . 4250x 
6 மாதங்களுக்கு ) 


மொத்தம் 


1 ,60 , 40 , 114 


64 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


தொடரா செலவினங்கள் 


வ . எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 

ரூ . 
( 4 ) 


( 2 ) 


( 3) 


தளவாடங்கள் 


12 


6 , 07 ,300 
11 ,12,000 


ஈப்பு 


2x5 , 56 ,000 


தொலைபேசி இணைப்பு 


3x3000 


9 , 000 


கணினி 


3x25 , 000 


75 , 000 


25 , 000 


65 ,000 


பிரிண்டர் ( அச்சுப் பதிப்பு இயந்திரம் ) 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 
குளிர்சாதனம் 
தீயணைப்பான் 


10 ,000 


25 , 000 


10 ,000 


மொத்தம் 


19, 38 , 300 


3 . மேலே விவரிக்கப்பட்டவாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் வேலூர் மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரையை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

( i ) வேலூர் வட்டத்தினை பிரித்து இணைப்பு 1 - ல் கண்டுள்ளவாறு புதிய அணைக்கட்டு வட்டம் உருவாக்கப்படுகிறது . 

(ii) புதியதாக உருவாக்கப்படும் அணைக்கட்டு வட்டத்திற்கு கீழ்க்கண்டவாறு 23 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் 
மூலமும் . 22 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஆக மொத்தம் 45 பணியிடங்கள் புதியதாக தோற்றுவிக்க ஒப்புதல் 
வழங்கப்படுகிறது . 

Standard Pattern மறுபரவலமர்த்த ல் 

புதியதாக 
இன்படி ஒப்பளிப்பு 

மூலம் 

தோற்றுவிக்க 
வ . பணியிடத்தின் பெயர் செய்யப்பட வேண்டிய நிரப்பப்பட 

வேண்டிய 
எண் 

பணியிடங்கள் 

வேண்டியது 

பணியிடங்கள் 
( 2) 
பொதுப் பிரிவு 
1 வட்டாட்சியர் 


தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் . 


மண்டல துணை வட்டாட்சியர் 


உதவியாளர் 


இளநிலை உதவியாளர் 
பதிவறை எழுத்தர் 


6 


| 


தட்டச்சர் 


அலுவலக உதவியாளர் 
( வருவாய் ஆய்வாளர்களுக்கு ) 
ஈப்பு ஒட்டுனர் 


இரவுக் காவலர் 


11 


மசால்சி 


மொத்தம் 
- Standard Pattern - ன்படி 3 - 4 குறுவட்டங்கள் அடங்கிய ஒரு வட்டத்திற்கு ஒரு பணியிடம் உருவாக்கலாம் . எனவே , 
மறுபரவலமர்த்தல் மூலம் ஒரு மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் போதுமானது . 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


65 


- ஒரு உதவியாளர் தேர்தல் பிரிவிற்குள் ஒரு உதவியாளர் வட்ட வழங்கல் பிரிவிற்கும் ஆக 2 உதவியாளர் பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்த லாம் . 

- ஒரு இளநிலை உதவியாளர் பணியிடம் வட்ட வழங்கல் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தலாம் . 

- வருவாய் ஆய்வாளர் பணியிடங்கள் முன்மொழிவில் இல்லை . எனவே , வருவாய் ஆய்வாளருக்கு அலுவலக உதவியாளர் 
பணியிடம் கருதத் தேவையில்லை எனக் கருதி 3 பணியிடங்கள் வரையறுக்கப்படுகிறது . 

தேர்தல் பிரிவு 
1 துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 

மொத்தம் 
சமூக பாதுகாப்புத் திட்டம் 
1 தனி வட்டாட்சியர் ( ச பாதி ) 

வருவாய் உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 
பதிவறை எழுத்தர் 
தட்டச்சர் 
ஈப்பு ஒட்டுநர் 


அலுவலக உதவியாளர் 


மொத்தம் 


வட்ட வழங்கல் பிரிவு 

வட்ட வழங்கல் அலுவலர் (துணை 
வட்டாட்சியர் நிலை 
உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 
தனிவருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர்நிலை ) 
அலுவலக உதவியாளர் 

மொத்தம் 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
1 துணை வட்டாச்சியர் 

வருவாய் உதவியாளர் 
கணினி இயக்குபவர் 
( Consolidated Pay at Rs. 7 ,500 p . m . ) 

மொத்தம் 


நில அளவை பிரிவு 


மண்டல துணை ஆய்வாளர் 
வட்ட சார் ஆய்வாளர் 
முதுநிலை வரைவாளர் 
இளநிலை வரைவாளர் 
குறுவட்ட அளவர் 
புல உதவியாளர் 


மொத்தம் 


நிகர மொத்தம் 


66 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || -- Sec . 1 


(2 ) 


S 


( 4) 


- 


( iii ) புதியதாக உருவாக்கப்படும் அணைக்கட்டு வட்டத்திற்கு கீழ்க்கண்டவாறு வருடத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் 
செலவினம் ரூ . 52 ,67 ,100 / - ( ரூபாய் ஐம்பத்திரண்டு இலட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து நூறு மட்டும் ) மற்றும் தொடரா செலவினம் 
ரூ . 19, 35 , 000 / - ( ரூபாய் பத்தொன்பது இலட்சத்து முப்பத்தைந்தாயிரம் மட்டும் ) நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 

தொடரும் செலவினம் 
வ . விவரம் 

ஒப்பளிப்பு 

ஒப்பளிப்பு 
எண் (ஆண்டொன்றுக்கு ) 

செய்யக் கோரும் 

செய்யப்படும் 
தொகை 

தொகை 

( 3) 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் 

1 , 55, 58 , 614 

47 ,85 ,600 
தாலுக்கா அலுவலக கட்டிட வாடகை 

1, 44 ,000 

1, 44 , 000 
மின்சார கட்டணம் 

1 ,20 , 000 

1 , 20, 000 
எரிபொருள் ( டீசல் ) 

1, 92 ,000 

1, 92 ,000 
தொலைபேசிக் கட்டணம் 

25 , 500 

25 ,500 
மொத்தம் 1 ,60 , 40 , 114 

52 ,67 , 000 
தொடராச் செலவினங்கள் 


N 


2 


+ 


ம 


வ . எண் . 


விவரம் 


ஒப்பளிப்பு 
செய்யப்படும் 
தொகை 


ஒப்பளிப்பு 
செய்யக் 
கோரும் 
தொகை 

( 3 ) 
2 , 02 , 86 ,000 


( 2 ) 


அலுவலக கட்டிடம் 
வட்டாட்சியர் குடியிருப்பு 
தளவாடங்கள் 


19 , 32 , 000 


6 ,07 , 300 


6 ,07, 000 


ஈப்பு 


11 ,12 , 000 


11, 12 , 000 


9 , 000 


6 , 000 


75 ,000 


75 , 000 


தொலைபேசி இணைப்பு 
கணினி 
பிரிண்டர் ( அச்சுப்பதிப்பு இயந்திரம் ) 
ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 


25 , 000 


25 , 000 


65, 000 


65 , 000 


பேக்ஸ் 


10 , 000 


10 , 000 


குளிர்சாதனம் 


25 ,000 


25 , 000 


தீயணைப்பான் 


10 ,000 


10 ,000 


மொத்தம் 


2 , 41 ,56, 300 


19, 35 ,000 


4 . மேலே பத்தி 3(ii)- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் : 
(I ) பணியாளர் சம்பளங்கள் ரூ . 1000/ 
(i ) வருவாய் பணியிடங்கள் 

2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு | திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
- 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
( ii ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ . 1000 / 

2029 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - | திட்டத்தில் சேராதது AF நில அளவை 
பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2029 00 103 AF 0105 ) 


Nov . 20 , 2013 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( iii) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ .1000 / 


3456 00 நுகர் பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - 1 திட்டத்தில் சேராதது AB மாவட்டம் பணியாளரமைப்பு 
01 சம்பளங்கள் 


( I ) 


( த . தொ . கு 3456 00 001 AB 0108) 
2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 - ஏனைய பணியாளரமைப்பு - | திட்டத்தில் சேராதது AB வட்டப் பணியாளரமைப்புகள் . 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் ரூ .31 ,500/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1 ,20 , 000 / 
(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) 05 05 அறைகலன்கள் ரூ .6,07 , 000/ 
05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை ரூ.1,44 , 000/ - தொடரும் செலவினம் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 
( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .1,10 , 000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ . 11 ,12 , 000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 2119) 
( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1,92,000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 4500) 
( ஏ ) 76 கணிணியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .1, 00 , 000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
5 . மேலே பத்தி 3 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் (New Instrument of 
Services . ) இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி , 
இச்செலவினம் முதலில் எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான 
ஆணை நிதி ( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்புதல் 
செய்ய உரிய படிவத்தில் இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் 
செயலர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 
2013 - 2014 துணை மானியக் கோரிக்கையில் ( Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு , உரிய வரைவு செயற்குறிப்பினை 
தவறாமல் உரிய நேரத்தில் இதற்கான குறிப்புடன் நிதி ( வ . செ . பொது /வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலர் 
மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

6 . இவ்வரசாணையின் இணைப்பு - 1 - இல் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு சிறப்பு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய 
வட்டம் 30 - 10 - 2013ஆம் நாள் முதல் செயல்படும் . 

7 . புதிய அணைக்கட்டு வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 3 இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை 
செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 62185 /சி . எம் . பி . சி / 2013 நாள் 29 - 10 - 2013 
இல் இசைவுடன் வெளியிடப்படுகிறது . மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 1764 ( ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு) . 


இணைப்பு - 
[ அரசாணை (நிலை ) எண் . 428 , வருவாய்த்துறை , நாள் 30 - 10 - 2013 .] 


அறிவிக்கை . 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் வட்டத்தைப் பிரித்து 2013ஆம் 
ஆண்டு , அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளிலிருந்து அணைக்கட்டு தலைமையிடமாகக் கொண்டு புதியதாக அணைக்கட்டு வட்டம் 
பின்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


68 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 / 


வேலூர் வட்டத்தினை பிரிவினை செய்து கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய புதிய அணைக்கட்டு வட்டமாக அமைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


- 
எஸ் 
+ 
ம்ம் 
ஃ9 
- 
N 
* 
* 


- 


ஸ் 


| - அணைக்கட்டு உள்வட்டம் 

கெங்கநல்லூர் 
தேவி செட்டிகுப்பம் 
ஊணை 
கீழ்கிருஷ்ணாபுரம் 
கருங்காலி 
திப்பசமுத்திரம் 
மகமதுபுரம் 
அப்புக்கல் 
அணைக்கட்டு 
இலவம்பாடி 
வாணியம்பாடி 
வல்லண்டராமம் 
ஓங்கப்பாடி 
கரடிகுடி 

புத்தூர் 
II - ஊசூர் உள்வட்டம் 

ஊசூர் 
தெள்ளூர் 
சேக்கானூர் 
பூதூர் 
குப்பம் 
முருக்கேரி 
புலிமேடு 
அத்தியூர் 

செம்பேடு 
III - ஒடுக்கத்தூர் உள்வட்டம் 

அத்திக்குப்பம் 
நேமந்தபுரம் 
ஜார்தான்கொல்லை 
சேர்பாடி 
மேல் அரசம்பட்டு 
உமையம்பட்டு 
வண்ணான்தாங்கல் 
மடையப்பட்டு 
சுத்தாரிகுப்பம் 
கெங்கசாணிகுப்பம் 
கீழ்கொத்தூர் 
வரதலம்பட்டு 
அல்லேரி 
புதுகுப்பம் 
பெரியபணப்பாறை 


ம்ம் 


- 


* 


* 


ம்ம் 


* 


* 


- 


* 


Nov . 20 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


69 


18 .) 


19 . 


- 


* 


+ 


ம்ம் 


III - ஒடுக்கத்தூர் உள்வட்டம் - தொடர்ச்சி . 

முள்ளுவாடி 
பீஞ்சைமந்தை 
பெலாம்பட்டு 
பின்னத்துறை 

ஒடுக்கத்தூர் 
21 . எள்ளுபாறை 
IV - பள்ளிகொண்டா உள்வட்டம் 

கொம்மளான்குட்டை 
பொய்கை 
செதுவாலை 
கந்தனேரி 
கழனிபாக்கம் 
இறையங்காடு 
சத்தியமங்கலம் 
ஒக்கனாபுரம் 
ஓதியத்தூர் 
வெட்டுவானம் 
கோவிந்தம்பாடி 
கீழாச்சூர் 
பள்ளிகொண்டா 
பிராமணமங்களம் 
விரிஞ்சபுரம் 

வசந்தநடை 
2 . புதிய அணைக்கட்டு வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . அணைக்கட்டு 2 . ஊசூர் 3 . ஒடுக்கத்தூர் 4 . பள்ளிகொண்டா ஆகிய 
குறுவட்டத்திலுள்ள மேலேகுறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது வேலூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
இனி அணைக்கட்டு வட்டாட்சியரால் 2013 ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


ஃ 


= 


* 
* 


ககன்தீப் சிங் பேடி , 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


